- 


வணிக நிறுவனப் பெயர்ப் பலகைகளில் 

தமிழ் 


வணிகத் தொடர்பான சொற் பட்டியல் 


தமிழ் வளர்ச்சித்துறை வெளியீட்டுக்குச் 

. சில மாற்றங்கள் 


குடந்தை வீரா . இராசகோபாலன் , B.O.L. , M.A . , 
புலவர் கு . வெற்றியழகன் , 


மார்ச்சு 


1997 


| 


விலை : உரூபாய் அய்ந்து 


வெளியீடு : சேது அம்மாள் பதிப்பகம் 

இராயப்பேட்டை , சென்னை -14 . ச 


2 


மொழியாக்கம் காலத்துக்கேற்ற வகையில் 
எளிமையாகவும் , இனிமையாகவும் , பாமரர்களுக்கு 
எளிதில் விளங்கக் கூடியதாகவும் அமைதல் வேண்டும் . 
வணிகர்கள் மிகுதியாகப் பாமரர்களோடு பழகுபவர்கள் . 

3 


மொழியாக்கம் வணிகர்களைக் 
குழப்புவதாகவோ , மருளவைப்பதாகவோ அமைதல் கூடா . 
வணிகர்கள் விரும்பி எளிதில் ஏற்கக்கூடிய வகையில் 
சொல்வதற்கு எளிதாகவும் , தெளிவாகவும் , கூடுமான 
வரை சுருக்கமாகவும் இருத்தல் வேண்டும் . 


நாங்கள் 

தமிழ்ப் பேரறிஞர்களில்லை 
யென்றாலும் , தமிழ் ஆர்வத்தால் 1996 , தமிழ்நாடு 
அரசு , தமிழ் வளர்ச்சித்துறை “ வணிக நிறுவனப் 
பெயர்ப் பலகைகளில் தமிழ் ” என வெளியிட்டுள்ள 
“ வணிகத் தொடர்பான சொற் பட்டியலை 
ஓரளவு சிந்தித்து எங்களுக்குத் தோன்றிய கருத்துகளை, 
முன்னுரையில் “ இப்பட்டியலுக்குச் சேர்ப்பும் , 
திருத்தமும் வரவேற்கப்படுவதற்குரியன ” என்று 
குறித்துள்ளமையால் தாங்கள் மேலான பார்வைக்கு 
வைக்கலானோம் . 


3 


... 


1. Accountant 

கணக்கர் , கணக்காளர் 

(கணக்காய்வாளர் அன்று 
Accountant 
General 

... கணக்காளுகைத் தலைவர் 
2. Acknowledgement பெறுகைச் சீட்டு , ஒப்புகைச் சீட்டு , 

ஒப்புரைச் சீட்டு 
6. Adhesives 

... பசை 
7. Adhesives Stamp 

... பசை வில்லை 
9. Agarbathies 

ஊது வத்திகள் , அகில் வத்திகள் 
10. Agency 

- முகமை 
Agencies 

முகமைகள் 
Agent Organisation 

முகவரமைப்பு 
12. Agro Centre 

.... வேளாண்மை மையம் , வேளாண் மையம் 
18. Alarm Time Piece 

அலறிக் கடிகாரம் 
Alarm 

அலறி ( அலறுதல் பொருளன்று. 

அடித்தல், ஒலித்தல் ) 
Alarm Time 

அடிக்கும் காலம் , ஒலிக்கும் நேரம் 
Piece - Clock 

கடிகாரம் 
19. Aluminium Vessel 
Store 

அலுமினியப் பாத்திரக் கடை 
21. And Sons 

..... மற்றும் மகன்கள் ( மற்றும் மகார் , 

மகாரும் மக்களும் , மக்கள் என்பன 
பொதுச்சொற்கள் . ஆண் பெண் . 
இருபாலாரையும் குறிக்கும் . And 

Sons and Daughters) 
22. Arcade 

வளைவுகள் 
Arch 

..... வில் வளைவு , மேல் வளைவு 
23. Artisan 

... கம்மியர் , கைவினைஞர் 
24. Artist 

... ஓவியர் 
Artiste 

... கலைஞர் 


4 


25. Art Prints 
32. Auditor 

Auditor General 
35. Audio Centre 


37. Automatic Watch 

Wall Clock 
Watch Company 
Watch Repairer 


... கவினச்சீடுகள் , கவினச்சுகள் 

கணக்காய்வாளர் , தணிக்கையாளர் 
கணக்காய்வுத் / கணக்காயர்த் தலைவர் 
.... கேட்பொலி மையம் , கேட்பொலியகம் , 

ஒலியகம் , ஒலிநாடா மையம் 
தானியக்கக் கடிகாரம் 
.... சுவர்க் கடிகாரம் 

கடிகாரக் கடை , கடிகாரக் குழுமம் 
... கடிகாரம் பழுதுபார்க்குநர் , கடிகாரம் 

பழுதுபார்ப்பவர் 
தானியிழுவை, தானி 

தானி உதிரியுறுப்புத் தொழிலகம் 
..... தானி உதிரியுறுப்புகள் , தானி 

உதிரிப்பாகங்கள் 


39. Autorickshaw 
41. Auto Spare Industries 
42. Auto Spare Parts 


45. Bakers & 

Confectioners 


48. Bankers 
49. Bar 
50. Bar Soap 


52. Bazaar 

Bazaar Road 

Bazaar Street 
53. Beauty Parlour 
56. Beeda Stall 

Beeda 
58. Benefit Fund 
60. Binder 


... வறட்டப்பம் மற்றும் தின்பண்டம் 

செய்யகம் , வறட்டப்பம் மற்றும் 

தின்பண்டம் விற்பகம் 
.. நிதியர் , வட்டிக்கடைக்காரர் 

வழக்கறிஞர் குழாம் , அருந்தகம் 
.. நீள் சவர்க்காரக் கட்டி , நீள் 

சலவைக்கட்டி , நீள் சவர்க்காரம் 
அங்காடி 
அங்காடிச் சாலை 
.... அங்காடித் தெரு , அங்காடி வீதி 

அழகூட்டு நிலையம் , ஒப்பனைமனை 
... வெற்றிலைப் பாக்குச் சுருள் கடை 
... வெற்றிலைப் பாக்குச் சுருள் 
... நலநிதியம் , நலநிதி 
... கட்டுநர் , கட்டகர் 


5 


61. Binding Works ... கட்டகம் , கட்டகப் பணியகம் , 

கட்டுப் பணியகம் 
62. Biscuits 

... மாச்சில்லுகள் , மாப்பண்டங்கள் ( மாவுப் 

பண்டங்கள் ) 
63. Block Makers 

... அச்சுரு வினைஞர் , அச்சுரு தொழில், 

அச்சுரு வினைஞர்கம் , 

அச்சுரு தொழிலகம் 
64. Blue Metals 

... கருங்கற்கள் , கருங்கற் பாறைகள் , 

கருங்கற் சரளை 
65. Boarding & Lodging ... உணவு மற்றும் தங்குமிடம் , 

உண்டுறையகம் , உணவு உறையுள் 
66. Body Builder 

உடற்கட்டானவர் 
Vehicles Body Builders ... ஊர்தி உடலங்கட்டுநர் 
69. Breweries 

வடிப்பகம் , வடிப்பாலை 
70. Brickfield 

... , 

செங்கற் சூளை , காளவாய் 
71. Brick Works 

... செங்கல் பணியகம் , செங்கல் தொழிலகம் 
72. Broiler Centre 

இறைச்சிக் கோழி மையம் , 

இறைச்சிக் கோழிக் கடை 
73. Brothers 

அண்ணன் தம்பிகள் , 

உடன் பிறப்பாளன்கள் , 
உடன்பிறவாத் தோழர்கள் 
( உடன் பிறப்புகள் பொதுச்சொல் . 
ஆண் பெண் இருபாலாரையும் 

குறிக்கும் ) 
Sisters 

தங்கை தமக்கைகள் , 

உடன்பிறப்பாட்டிகள் , உடன்பிறவாத் 

தோழிகள் 
Brothers and 
Sisters 

... உடன் பிறப்புகள் , உடன்பிறவா 

உடன்பிறப்புகள் 


6 


78. Bunk 
79. Bureau 


81. Butcher 


82. Button Centre 
83. Cables 

Electris Cables 

Telephone Cables 
84. Cabs 


85. Cafe 
86. Cafeteria 
88. Camp 
89. Camphor Works 
91. Cane Works 


.. பெட்டிக்கடை , சிறுகடை 
செய்தியறி அலுவலகம் , புள்ளி விவரப் 

பணிமனை , அரசியல் துறையரங்கம் 
இறைச்சிக் கடைக்காரர், இறைச்சி 

வெட்டுநர், ஊன் விலங்கு வெட்டுநர் 
.. பொத்தான் மையம் , பொத்தான் கடை 
... கம்பி வடங்கள் , வடக் கம்பிகள் 
... மின் வடங்கள் 

தொலைபேசி வடங்கள் 
.... வாடகைச் சிற்றுந்துகள் , 

வாடகை வண்டிகள் 
சிற்றுண்டியகம் , சிற்றுணவகம் 
தானெடுத்துண்ணலகம் 
. முகாம் , தங்கல் 

கற்பூரப் பணியகம் 
... பிரம்புப் பணியகம் , பிரம்புப் பணிகள் , 

பிரம்பு வேலைகள் , பிரம்புத் தொழிலகம் 
... பிரம்பு , கைத்தடி 
.... கரும்பு 
... பணிமனைச் சிற்றுண்டியகம் 
... கித்தான் , சித்திரப்படாம் , திரைச்சீலை 
நுண்ணாய்வு , தேர்தலாதரவு நாட்டம் , 

ஆதரவுக்கோரிக்கை , 

வாக்குச் சேகரிப்பு 
தச்சுப் பணியகம் , தச்சுப் பணிகள் , 

தச்சு வேலைகள் , தச்சுத் தொழிலகம் 
... பணம் கொடுக்கல் வாங்கலிடம் , 

பணம் செலுத்தல் பெறுதலிடம் 
.... மேற்றள மின் விசிறி 
... பசை மண் , சீமைக்காரை , சாந்து 


Cane 

Sugar Cane 
92. Canteen 
93. Canvas 

Canvass 


94. Carpentry Works 


95. Cash Counter 


97. Ceiling Fan 
98. Cement 


7 


99. Centre 

Middle 
100. Challan 
103. Chicken Centre 


104. Chit Fund 


106. Clinic 
107. Coffee Filter 
108. Coffee House 

Coffee Hotel 
109. Coffee Mart 


Coffee Nut 

Coffee Powder 
118. Computer Center 
122. Confectioners 


.... மையம் எனப் பொருள் கொள்ளலே சிறக்கும் 
... நடு , நடுப்பகுதி , இடையிடம் , இடைப்பகுதி 
... செலுத்துச் சீட்டு 
... கோழியிறைச்சி மையம் , 

கோழியிறைச்சிக் கடை , கோழிக் கடை 
.. சீட்டு நிதியம் , சீட்டு நிதியகம் , 

சீட்டு நிதிநிறுவனம் 
தனி மருத்துவமனை , மருத்துவ அகம் 
... குளம்பி வடிகட்டி , குளம்பி வடி 
... குளம்பியகம் 
... குளம்பியருந்தகம் 
... குளம்பிக் கொட்டை , தூள் அங்காடி - 

குளம்பிக் கொட்டை , தூள் விற்பகம் 
... குளம்பிக் கொட்டை 
... குளம்பித் தூள் 
... கணிப்பொறி மையம் , கணினி மையம் 
.... தின்பண்டம் செய்யகம் , 

தின்பண்டம் விற்பகம் 
. உறுபொருள் உரைப்பவர் , அறிவுரை 

பகர்பவர் , அலுவல் துறை 

அறிவுரையாளர் 
... குளிர்பானங்கள் 
... மாநகராட்சி , மாநகராண்மைக் கழகம் , 

இணையம் , நிறுவகம் , நிறுவனம் 
... தனியிடம் (தனியிடம் பொதுச்சொல். 

ஒன்றுடன் இணையின் சிறப்புச் 

சொல் .) 
... பணம் கொடுக்கல் வாங்கலிடம் , 

பணம் செலுத்தல் பெறுதலிடம் 
... காசாளர் 


124. Consultant 


129. Cool Drinks 
130. Corporation 


132. Counter 


Cash Counter 


Cashier 


- 


8 


Ticket Counter 


Bus Ticket 
Train Ticket 
Cinema Ticket 
Drama Ticket 

Sales Counter 
133. Courier 
134. Covering 


சீட்டு வழங்குமிடம் ( சீட்டுப் பொதுச் 

சொல் . ஒன்றுடன் இணையின் 

சிறப்புச் சொல் .) 
.... பேருந்துப் பயணச் சீட்டு 
.... தொடர்வண்டிப் பயணச்சீட்டு 
... திரைப்பட நுழைவுச் சீட்டு 

நாடக நுழைவுச் சீட்டு 
..... விற்பனையிடம் 

விரைவஞ்சல் 
மூடும் பொருள் ( மூடும் பொருள் 

பொதுச் சொல் . ஒன்றுடன் 

இணையின் சிறப்புச் சொல் .) 
... முலாமணி , முலாம் அணிகலன் 


Covering Jewel 
Gold Covering 

Jewel 


... பொன் முலாம் நகை , தங்க முலாம் 

அணிகலன் 


Silver Covering 

Jewel 


Covering Letter 
139. Cycle Company 

Hire Cycle Shop 
140. Cycle Mart 


வெள்ளி முலாம் அணிகலன் அல்லது 

நகை 
வேண்டுதல் மடல் 
.... மிதிவண்டிக் குழுமம் , மிதிவண்டியகம் 

வாடகை மிதிவண்டிக் கடை 
.... மிதிவண்டி அங்காடி , மிதிவண்டி விற்பகம் , 

மிதிவண்டிக் கடை 
மிதிவண்டி பழுதுபார்ப்பவர் , மிதிவண்டி 

பழுது பார்க்குநர் , மிதிவண்டி 
பழுதுபார்க்குமிடம் , மிதிவண்டி 
பழுதுபார்ப்பகம் 


Cycle Repairer 


.. 


141. Cyclerickshaw 

Manufacturers 


.... மிதியிழுவை உற்பத்தியாளர் , 

மிதியிழுவை உருவாக்கம் 


9 


· 149. Departmental 

Store 


... 


156. Distilleries 
157. Drinks 
159. Dress Paradise 
160. Druggists 


துறைப் பண்டகம் , 

பணியரங்கப் பண்டகம் 
வடிமனை , வடிவாலை 
பானங்கள் ) 
ஆயத்த ஆடையகம் , ஆடை உலகம் 
மருந்தாளர்கள் , 

மருந்துக் கடைக்காரர்கள் 
..... பண்டப்பெருநிலையம் , விற்பனைப் 

பெருநிலையம் , வணிக மையம் 
.. பசைக் குழம்பு , பால்நிறக் குழம்பு 

நில எல்லைப் பகுதி , நில எல்லை 
... பொறிவலாளர் , பொறியாளர் 
. கறுக்கா வெண்தகடு 


172. Emporium 


173. Emulsion 
174. Enclave 
175. Engineer 
180. Ever Silver 

Ever Silver 

Vessels Store 


... 


189. Fast Food 
203. Florist 


204. Floodlight 
210. Footwears 


.... கறுக்கா வெண் தகட்டுப் 

பாத்திரக் கடை 
... விரைவுணவு , விரைவு உணவகம் 
.... மலர்ப்பண்ணையாளர் , மலர் விற்போர் , 

பூ விற்போர் 
பேரொளி, ஒளிமயம் 
... காலணிகள் , மிதியடிகள் , காலணியகம் , 

மிதியடியகம் 
... வார்ப்பாலை , 

லை , வார்ப்பகம் 
படக்கடை 
... திண்பாறைகள், கருங்கற்கள் 
... மளிகைக் கடை , பலசரக்குக் கடை 
... வன்பொருட் கடை , வன்பொருளகம் 
... வீட்டுப் பயன்படு பொருள் 
... வீடு , இல்லம் 


212. Foundry 
213. Frame Works 
224. Granites 
229. Groceries 
237. Hardwares 
245. Home Appliance 
249. House 


10 


254. Initial 


260. Invisible Darning 
262. Iron Work 


... சொல் முன்னெழுத்து , பெயர் ஆரம்ப 

எழுத்து 
புலனாகாத் தையல் 
... இரும்புத் தொழில், இரும்பு வேலை , 

இரும்புத் தொழிலகம் 
இரும்பு உற்பத்தியகம் , இரும்பு வார்த்து 

உருக்குமிடம் , இரும்புப் பொருள் 
செய்யகம் 


Iron Works 


.. 


265. Jeweller / 

Jewellery 


267. Job Works 


268. Juices 


.... பொற்கொல்லர் , அணிமணி செய்பவர் , 

அணிகல வணிகர் , நகை வணிகர் 

/ அணிகல விற்பகம் , நகை விற்பகம் 
... குறிப்பிட்ட தனிப்பணிகள் , 

குறிப்பிடப்பட்ட சிறுபணிகள் ( Job 
Works பொதுச் சொல் . அச்சுப் 
பணிக்கு மட்டும் அன்று . எல்லாப் 

பணிகளுக்கும் பொருந்தும் .) 
சாறுகள் ( பழச்சாறுகள் அல்ல . சாறுகள் 

பிழிந்தெடுப்பவை. சாறுகள் பொதுச் 
சொல் . ஒன்றுடன் இணையின் 
சிறப்புச் சொல் . ஆரஞ்சுச் சாறு , 

புளியஞ் சாறு , வெற்றிலைச் சாறு 
பழச்சாறுகள் 
.... வடிசாறு ( வடிசாறு பொதுச் சொல் . 

வேக வைத்து எடுப்பது . ஒன்றுடன் 

இணையின் சிறப்புச் சொல் .) 
.. கோழி வடிசாறு 
... கறி வடிசாறு ( ஆட்டிறைச்சி வடிசாறு 
... மாட்டிறைச்சி வடிசாறு 
... தக்காளி வடிசாறு 


Fruit Juices 
Soup 


Chicken Soup 
Mutton Souping 
Beef Brewis 
Tamato Soup 


11 


273. Lamination 
274. Laser Printing 
280. Lorry 
281. Lorry Booking 

Office 


.... கவின் மேற்றாள் , காப்புறை 

ஒளிக் கதிரச்சு , ஒளியச்சு 
. பார உந்து , சரக்குந்து 


285. Lunch Home 
286. Machine Tools 
291. Manufacturers 


293. Marbles 


302. Metal Mart 


303. Metal Works 


... பார உந்துப் பதிவகம் , 

சரக்குந்துப் பதிவகம் 
நண்பகலுணவகம் 
. இயந்திரக் கருவிகள் 
... தயாரிப்பாளர்கள் , உற்பத்தியாளர்கள் , 

உருவாக்கிகள் 
... சலவைக் கற்கள் , பளிங்குக் கற்கள் , 

மாக்கற்கள் ( மாவுக் கற்கள்) 
உலோக அங்காடி , உலோகக் கடை , 

பொன்னங்காடி 
... உலோகத்தொழில் , பொன்ம வேலை , 

உலோகத் தொழிலகம் , 

பொன்மத் தொழிலகம் 
... தலைநகர், பெருநகர் 
... விளம்பர உருவத் தோற்றம் , 

விளம்பரத்திற்குரிய தோற்றம் 
... புது நாகரிகப் பண்பாடு , புதுப்பாணி , 

நாகரிகம் 
.... விசை மிதியுந்து , மிதி விசையுந்து 

. நகப்பூச்சு 
... செயற்கை நூற்றுகில் 
... எதிரீடு அச்சு , எதிர்ப்படிக் கல்லச்சு 

. எண்ணெய்க் கடை , எண்ணெய் விற்பகம் 
... விழியாடியகம் , கண்ணாடியகம் ( ஆடி 

பொது . குழியாடி , வட்ட ஆடி வகை . 
கண்ணுக்கு அணிந்த பின் கண் + 


304. Metropolitan 
307. Modelling 


308. Modern 


309. Motor Cycle 
315. Nail Polish 
322. Nylon 
323. Offset 
325. Oil Stores 
329. Opticals 


12 


330. Optician 
334. Paging 


335. Pager 


336. Paints 


337. Pan Stall 
339. Passport 
340. Paradise 
341. Parcel Service 


ஆடி = கண்ணாடியானது . பின் 
எல்லாவற்றுக்கும் கண்ணாடி 
பொதுப் பெயர் ஆனமையால் 
மூக்குக் கண்ணாடி ஆயிற்று . 
எனவே , விழியாடி , விழியாடிக் 
கடை , விழியாடியகம் எனலே 

சிறக்கும் ) 
விழியாடியர் , விழியாடி விற்பன்னர் 
..... பக்க எண் குறிப்பீடு , பக்கக் 

குறியீட்டுமுறை 
... செய்தியறிவிப்பான் , செய்தி 

தெரிவிப்பான் , செய்திவாங்கி 
சாயங்கள் , வண்ணப் பொருள்கள் , 

வண்ணப் பூச்சுகள் 
வெற்றிலைப் பாக்குக் கடை 
கடவுச் சீட்டு , பயண இசைவுச்சீட்டு 
பெருமகிழ்வுநிலை, பேரின்பம் 
சிப்பம் பெறல் அனுப்பல் பணி , 

சிப்பம் கொடுக்கல் வாங்கலகம் 
தரை மின் விசிறி 
மேசை மின் விசிறி 
... கல்நெய் ( கல்லெண்ணெய் ), 

நிலநெய் ( நில எண்ணெய்) 
... பாறை நெய் (பாறை எண்ணெய் ), 

தாது நெய் (தாது எண்ணெய்) 
... மண்ணெய் ( மண்ணெண்ணெய்) 
... நிழற்பட அச்சுரு, பட அச்சுரு , 

புகைப்பட அச்சுரு, ஒளிப்பட அச்சுரு 
... நிழற்பட நிலையம் , புகைப்பட நிலையம் , 

ஒளிப்பட நிலையம் 


343. Pedestal Fan 

Table Fan 
346. Petrol 


Petroleum 


1 


Kerosene 
349. Photo Blocks 


350. Photo Studio 


13 


353. Plastic Industry 


354. Platform 
355. Plaza 
356. Plot 
359. Polish Works 


360. Poly Clinic 


... செயற்கை மண் தொழிலகம் , 

குழைமத் தொழிலகம் 
... பேச்சு மேடை , நடை பாதை 
... பலர் கூடுமிடம் 

மனையிடம் , மனைக்கூறு 
... மெருகேற்றும் பணி , மெருகூட்டும் பணி , 

பளபளப்பூட்டும் பணி , மெருகேற்றும் 
பணியகம் , மெருகூட்டும் பணியகம் , 

பளபளப்பூட்டும் பணியசம் 
... தனியார் பல்துறை மருத்துவமனை , 

பல்துறை மருந்தகம் , பல்துறை 

மருத்துவப் பயிற்சி 
வரையறுக்கப்பட்ட தனிமுறைக்குழு , 

வரைநிலைத் தனிமுறைக்குழு , 

தனியார் குழுமம் 
.... சிறப்புக் குறிப்புகள், 

பண்போவியக் குறிப்புகள் 
... மேம்படுத்துநர், வளர்க்குநர், 

ஆதரவளிப்பவர் 
... பலசரக்குக் கடை 
... தற்பொழுதைக்கான , தற்போது 
... விரைவுணவு 
... பங்கீடு , வீதப்பங்கு 


370. Private Limited 


372. Profiles 


373. Promoters 


374. Provisions Store 

Provisional 
376. Quick Meals 
379. Ration 
380. Ready - made 

Dress Centre 
381. Real Estate 
392. Rolling Shutter 
393. Roofings 
394. Rose Milk 
395. Rubber 


ஆயத்த ஆடை மையம் , ஆயத்த ஆடையகம் 
... வீடு , மனை விற்பகம் 
... சுருள் கதவு 

கூரை வீடுகள் , கூரைகள் 
... நறுமணச் செம்பால் , நறுமணப் பால் 
... தொய்வம் , அழிப்பான் 


14 


Tyre 

தொய்வ உருளை 
396. Rubber Stamp Works ..... தொய்வ முத்திரைப் பணி , 

தொய்வ முத்திரைப் பணியகம் 
404. Scooter 

..... மிதியிழுவிசையுந்து 
408. Service Centre 

.... பணி மையம் 
412. Sewing Ti & ders ... தையல் இயந்திர விற்பன்னர் , தையல் 

இயந்திர விற்பகம் , தையல் பொருளகம் 
413. Shampoo 

குளியல் குழம்பு, சவர்க்காரக் குழம்பு 
417. Sherbet 

நறும்பானம் 
Syrup 

இன்கொழுநீர் , இன்தேம்பாகுநீர் 
418. Shoes 

.... மிதியடிகள் , காலணிகள் 
Boots 

... புதை மிதியடி , மூடு காலணி 
Shoes Mart 

... காலணிகள் விற்பகம் 
427. Soap 

... சவர்க்காரக் கட்டி , சலவைக் கட்டி , 

குளியல் கட்டி 
428. Soda Factory 

... காரவளி நீர்த்தொழிலகம் , உவர்க்கார 

நீர்ப் பணிமனை 
Soda 

காரவளி நீர் , உவர்க்கார நீர் 
431. Soft Wear 

... மென்பொருள் , மெல்லிய ஆடை 
437. Stadium 

... விளையாட்டரங்கம் , பயிற்சியரங்கம் 
442. Stationery 

எழுதும் பொருள்கள் 
447. Storage 

சேமிப்பகம் 
449. Straw Board 

வைக்கோலட்டை 
Straw 

உறிஞ்சிக்குழல் , உறிஞ்சி 
458. Tailors 

தையற்கலைஞர் , தையற்காரர் 

( தையலர் மகளிரையும் 
குறிக்குமாதலால் கேளிக்கைச் 

சொல்லாகக் கையாளப்படும் ) 
459. Talkies 

..... பேசும்படக் கொட்டகை 


15 


460. Tannery 


462. Tap 
465. Tea Stall 
466. Telefilm 
470. Theatre 


476. Tourist Taxi 

Tourist Van 

Tourist Bus 
477. Tower 

Ivory Tower 
479. Tractors 
483. Traffic 


.... தோல் பதனீட்டகம் , தோல் பதனீட்டுப் 

பணிமனை , தோற்கிடங்கு 
... வடிமுனைக் குழாய் , பாய்குழாய் 
தேனீர்க்கடை , தேனீரகம் 
தொலைக்காட்சித் திரைப்படம் 
திரைப்படவரங்கம் , நாடகக் கொட்டகை, 

அரங்கம் 
சுற்றுலா வாடகை உந்து 
..... சுற்றுலாச் சிற்றுந்து 

சுற்றுலாப் பேருந்து 
... கோபுரம் 
.... இன்பமாடி , இன்பக் கோபுரம் 
... பார இழுவைகள் , கலப்பை இழுவைகள் 
.... போக்குவரத்து நெரிசல் , ஊர்திகள் 

நடமாட்டம் 
இழுவைக்கலம் , இழுக்கப்படும் வண்டி , 

இணைப்புப் பெட்டி 
பயண ஏற்பாட்டாளர் , பயண ஏற்பாட்டகம் 
பார வண்டி, தள்ளு வண்டி 


484. Trailer 


486. Travels 
487.Truck 
493.Typewriter Service 

Centre 


497. Varnish 


தட்டச்சுப் பணி மையம் , தட்டச்சுப் பழுது 

பார்ப்பகம் , தட்டச்சுப் பயிலகம் 
நெய்ச்சாயம் ( எண்ணெய்ச் சாயம் ), 

வண்ண மெருகுநெய் ( வண்ண 

மெருகெண்ணெய்) 
... காய்கறி உணவகம் , சைவ உணவகம் 
... காய்கறிச் சந்தை 
... காய்கறிக் கடை 


498. Vegetarian Hotel 

Vegetable Market 
Vegetable Shop 


- 


16 


Non - Vegetarian 

Hotel 
504. Water Paint 
509. Works 
511.Xerox 
515.Zoological 

Garden 


... புலால் உணவகம் , அசைவ உணவகம் 
... நீர்ச்சாயம் 
... பணிகள் , வேலைகள் 
... நகலெடுத்தல் , நகலகம் , நகல் 


விலங்கினக் காட்சியகம் (உயிரியல் 

பூங்கா எனின் பொருள் விபரீதம் . 
தாவரமும் , மக்களும் அடங்குவர். 
உயிரியல் பொதுச் சொல் . Garden 

- காட்சியகத்தைக் குறிக்கும் .) 
... தாவரவினக் காட்சியகம் 
... மக்களியல் , மக்கள் பொதுமை 

நல இயல் 


Botanical Garden 
Humanism 


இச்சிறு நூல் உருவாவதற்கு உறுதுணை புரிந்த உழுவலன்பர் 
உயர்திரு நெல்லிக்குப்பம் K.R. சபாபதி அவர்களை உவகையுடன் உளமாரப் 
பாராட்டிப் போற்றுகிறோம் . 


இது குறித்துக் கருத்துரைக்க விழைவோர் கீழ்க்காணும் முகவரிக்குத் 
தொடர்பு கொள்க . 


குடந்தை வீரா . இராசகோபாலன் , B.O.L. , M.A ., 
புலவர் கு.வெற்றியழகன் , 
39 , ஒற்றையர் இல்லம் ( S.P.Q. ) , 
நடிப்பிசைப் புலவர் கே.ஆர் இராமசாமி நகர் (இலாயிடு குடியிருப்பு ), 
இராயப்பேட்டை , சென்னை - 600 014 . 


